Kerala Gazette No. 42 dated 24th October, 2017. 
PART I 


Section iii 


सत्यमेव जयते 


s 


GOVERN 


TNMENT OF 


ON 
(ANU 


KERALA 


கேரள அரசு 


சட்ட ( சட்டமியற்றல் - பி ) துறை 


அறிக்கை 


எண் 2197 / ச . இ . பி . 1 /2017 /சட்ட 


ம் . 


2017 பிப்ரவரி 3 
திருவனந்தபுரம் , - 

1192 மகரம் 21 / 
1938 மாகம் 14 . 


கேரள மாநில சட்டப் பேரவையின் பின் வரும் சட்டம் பொது 
மக்களின் அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2017 பிப்ரவரி 2 - ஆம் தேதி ஆளுநரின் 
அனுமதி கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 
சட்டத்துறை செயலாளர் . 


2017 - ன் அவசரச்சட்ட ம் எண் 1 


2017 - ன் கேரள மாநில சிறுபான்மையோர் 

குழும (திருத்த ) அவசரச்சட்டம் 
இந்தியக்குடியரசின் அறுபத்தியெட்டாவது ஆண்டில் கேரள ஆளுநரால் 
விளம்பரப்படுத்தப்பட்டது . 

2014 - ன் கேரள மாநில சிறுபான்மையோர் குழும சட்டத்தை திருத்தம் 
செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 


G . 5/ 2017 /S - 24. 


13 


முகவுரை. -- 2014 - ன் கேரள மாநில சிறுபான்மையோர் குழும சட்டம் 
இதற்கு பின்வரும் தேவைகளுக்காக திருத்தம் செய்ய வேண்டியது உகந்ததாக 
இருப்பதாலும் ; 

கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் , தாம் 
துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை தற்போது உள்ளது என்பதை 
கேரள ஆளுநர் புரிந்து கொண்டிருப்பதாலும் ; 

தற்போது , எனவே , இந்திய குடியரசின் 213 -வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1)- ல் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள ஆளுநரால் 
பின்வரும் அவசரச்சட்டம் பிரசுரம் செய்யப்படுகிறது . 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . -- (1 ) இந்த அவசரச்சட்டம் 2017 - ன் 
கேரள மாநில சிறுபான்மையோர்குழும (திருத்த ) அவசரச்சட்டம் என்று 
அழைக்கப்படலாம் . 

(2 ) இது உடனடியாக அமலுக்கு வரும் . 


2 . 2014 - ன் 5 -வது சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல். - இந்த 
அவசரச்சட்டம் அமலில் இருக்கும் காலத்தில் , 2014- ன் கேரள மாநில சிறு 
பான்மையோர் குழும சட்டத்தின் ( 2014 - ன் 5 ) (இதற்குப்பிறகு முதன்மைச் 
சட்டம் என்று குறிப்பிடப்படும் ) பிரிவு 3 - ல் குறிப்பிடப்பட்டுள்ள திருத்தங்க 
ளுக்கு உட்பட்டு அமலில் இருக்கும் . 


3 . பிரிவு 3 - ல் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 3 - ன் துணைப் 
பிரிவு (2 ) உட்பிரிவு ( பி )- ல் “ மற்றொரு ” என்ற சொல்லிற்குப் பதிலாக “ ஒரு ” 
என்ற சொல் சேர்க்கப்பட வேண்டும் . 


பி . சதாசிவம் , 

ஆளுநர். 


14 


